GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 2 . 40 Paise . 


ENTO 


REL 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


DY 


PRE 


NADU 


RE 


FRUT 


ALONE TR 


IUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No. 259 ] 


CHENNAI, THURSDAY , AUGUST 26 , 2010 

Aavani 10 , Thiruvalluvar Aandu - 2041 


Part III — Section 1 ( a ) 


General Statutory Rules , Notifications, Orders , Regulations , etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


AMENDMENTS TO THE TAMIL NADU REGISTRATION OF MARRIAGES RULES , 2009. 


[G . O . Ms. No. 758 , Home ( Courts - /V ), 26th August 2010. ] 


No. SRO A - 31 (a )/2010 . 


In exercise of the powers conferred by sub -section (1 ) of Section 24 of the Tamil Nadu Registration of Marriages Act 
( Tamil Nadu Act 21 of 2009), the Governor of Tamil Nadu hereby makes the following Amendments to the Tamil Nadu Registration 
ofMarriage Rules , 2009 . 


2 . The amendments hereby made shall be deemed to have come into force with effect on and from the 26th August 2010 . 


AMENDMENTS 


In the said Rules , 


(i) Rule 5 , for sub -rule ( 1 ),the following sub -rule shall be substituted , namely : 


“ ( 1) (a ) Every memorandum for Registration of marriage shall be in Form -l or Form – IA ( in the case of persons 
whose marriage was solemnized under Muslims Personal Law ) and it shall be delivered in person or sent to the Registrar along 
with an application in Form - Il within ninety days from the date of marriage . Form I and Form - IA shall be supplied free of cost 
to the parties to a marriage by the Registrar . 


(b ) An Acknowledgement for having received the memorandum for registration of marriage in Form -l or 
Form – IA alongwith the application in Form -Il shall be given by the Registrar; and 


[ 1 ] 


DTP - 111 - 1 (a ) Ex . ( 259 ) — 1 
DTP - 111 - 1( a ) Ex. (259) — 2 


DTP — 111- 1(a ) Ex. (259) — 1a 
DTP - 111-1(a) Ex. (259) — 2a 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(2 ) in the APPENDIX , after Form -l, the following Form shall be inserted , namely: 

FORMIA 


[ See rule 5 ( 1) (a )] 


Memorandum for Registration of Marriage 


Name and Address of the Jamath Conducted the Marriage : 


1. 


Bride Grooms Details : 


Bridegroom s Name 
(as in School Certificate ) 


Bridegroom 

Photo 


Age 


Address 


Passport Number 
(if applicable ) 


Additional 
Information about 
Bridegroom 
including occupation 


2 . 


Bridegroom s 
Father Details : 


Name and Age 


Address 


3 . 


Bridegroom s 
Mother Details: 
Name and Age 


Address 


4 . Bride Details : 


Bride s Name 
(as in School Certificate ) 


Bride 
Photo 


Age 


Address 


Passport Number 
( if applicable ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Additional 
information about 
Bride including 
occupation 


5 . 


Bride s Father Details : 


Name and Age 


Address 


6 . 


Bride s Mother Details : 


Name and Age 


Address 


7 . 


Details about Mahar: 


8 . 


Oth 


Other Details: 


Name and Address of 
the Khazi/Imam who 
conducted the 
Marriage 


Date and 
Time of the Marriage 


Full Address of the 
Venue of 
Marriage 


Signature of the 
Khazi/Imam 


Signature of the Bridegroom 


Signature of the Bride 


9 . 


Details about Vali (Guardian of Bride ) : 


Name of the Vali 


Vali s Father Name 


Relationship 


Address 


Signature of Vali 


4 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


10 . vakils (representative of Vali ) Details : 


Name 


Father Name 


Address 


Signature 


11 . Details about Witnesses : 


No . | 


Name 


Father Name 


Address 


Signature 


K . GNANADESIKAN , 
Principal Secretary to Government. 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 758 , உள் (நீ .ம .4) துறை , நாள் : 26 ஆகஸ்ட் 2010.] 
தமிழ்நாடு 2009 ஆம் ஆண்டு திருமணங்கள் பதிவுச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 21/2009 ) 24ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இதனால் பின்வரும் திருத்தங்களை செய்கிறார் . இதில் 
கொண்டுவரப்படும் திருத்தங்கள் 26 - 08 - 2010ஆம் நாளிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதாக கருதப்படும் : 

திருத்தங்கள் 
1 . மேலே சொல்லப்பட்ட தமிழ்நாடு 2009ஆம் ஆண்டு திருமணப் பதிவு விதிகளில் , துணைவிதி (1) விதி 5 கீழ்க்கண்டவாறு 
மாற்றியமைக்கப்படுகிறது : 

(1) ( அ ) திருமணத்தை பதிவு செய்வதற்கான குறிப்பாவணம் ஒவ்வொன்றும் படிவம் | அல்லது படிவம் I ( அ ) ( அதாவது 
இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் செய்து கொள்ளும் திருமணங்களைப் பொறுத்தவரை)- ல் இருக்க வேண்டும் . இதனை , திருமணம் 
நடைபெற்ற நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் படிவம் II - இல் ஒரு விண்ணப்பத்துடன் பதிவாளரிடம் நேரில் சென்று அளிக்க வேண்டும் 
அல்லது அனுப்ப வேண்டும் . படிவம் | மற்றும் | ( அ ) மணமக்களுக்கு பதிவாளரால் இலவசமாக வழங்கப்படும் . 

( ஆ ) படிவம் | மற்றும் படிவம் | ( அ ) |- ல் திருமணப் பதிவிற்கான குறிப்பாவணத்துடன் படிவம் II - ல் விண்ண ப்பத்தை பெற்றுக் 
கொண்டதற்கான ஒப்புகையை பதிவாளர் அளிப்பார் . 
( 2) இணைப்பில் படிவம் - க்குப்பின் கீழ்க்காணும் படிவம் இணைக்கப்படுகிறது அதாவது : 

படிவம் 1 ( அ ) 

[விதி 5(1) (அ ) காண்க 

திருமணத்தை பதிவு செய்வதற்கான குறிப்பாவணம் 
திருமணத்தை நடத்திவைத்த ஜமா அத் மற்றும் முகவரி : 
1 . மணமகன் பற்றிய விவரங்கள் : 
( மணமகனின் பெயர் 

மணமகன் 
பள்ளிக்கூட சான்றிதழில் 

புகைப்படம் 
உள்ளபடி) 


வயது 


முகவரி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கடவுச் சீட்டு எண் 
( பொருத்தமாக இருப்பின் ) 


மணமகன் பற்றிய 
கூடுதல் தகவல்கள் தொழில் 


2 . மணமகன் தந்தை பற்றிய 

விவரங்கள் : 
பெயர் மற்றும் வயது 


முகவரி 


3 . | மணமகன் தாயார் பற்றிய 

விவரங்கள் : 


பெயர் மற்றும் வயது 


முகவரி 


4 . மணமகள் பற்றிய 

விவரங்கள் : 
( மணமகள் பெயர் 
பள்ளிக்கூட சான்றிதழில் 
உள்ளபடி ) 


மணமகள் 
புகைப்படம் 


வயது 


முகவரி 


கடவுச் சீட்டு எண் 
( பொருத்தமாக இருப்பின் ) 


மணமகள் பற்றிய கூடுதல் 

தகவல்கள் தொழில் 
5 . மணமகள் தந்தை பற்றிய 

விவரங்கள் : 


பெயர் மற்றும் வயது 


முகவரி 


6 . 


மணமகள் தாயார் பற்றிய 
விவரங்கள் : 


பெயர் மற்றும் வயது 


முகவரி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


7 . மஹர் விவரம் 


8 . இதர விவரங்கள் : 

திருமணம் நடத்தி வைத்த 
காஜி / இமாம் அவர்களின் 
பெயர் மற்றும் முகவரி 


திருமண நாள் மற்றும் நேரம் 


திருமணம் நடந்த இடம் 
( முழு முகவரியுடன் ) 


காஜி /இமாம் கையொப்பம் 


மணமகள் கையொப்பம் 


மணமகன் கையொப்பம் 
9 . வாலீயின் (மணப்பெண்ணின் காப்பாளர் ) விவரங்கள் : 


வாலியின் பெயர் 


வாலீயின் தந்தை பெயர் 


உறவு முறை 


முகவரி 


கையொப்பம் 


10 . வக்கீல் ( வாலீயின் பிரதிநிதி ) விவரங்கள் : 
பெயர் 

தந்தை பெயர் 


முகவரி 


கையொப்பம் | 


11 . சாட்சிகள் விவரங்கள் : 


வ . எண் 


பெயர் 


தந்தை பெயர் 


முகவரி 


கையொப்பம் 


1. 


2 . 


| 


கு . ஞானதேசிகன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU . 


